வெளியிடுபவர்‌ : 
0 ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
27, சின்னககடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி - 620 002, 


்‌ ர ரர 
பொருளடக்கம்‌ 
3 ட _— . 3 பக்கம்‌ 
பிரார்த்தனை 1695 ட 
| மசக்கையின்‌ விசேஷங்களினால்‌ 
உ அறியக்கூடிய விஷயங்கள்‌ ean AAD 
= மின்னல்‌ எப்படித்‌ தாக்குகிறது? அமத 11802. = 
சிறுவனின்‌ “மெலிந்த தோற்றம்‌ - LB; 
எள்ளு 3 ்‌ 120 2 
)  கூகைக்கிழங்கு - ஆரோரூட்மா ட 182 
ஹிருதய தோய்‌ அபாயம்‌ தா: 
$ வாழ்வின்‌ குறிக்கோள்‌ கனம வடம்‌ 


வருஷச்‌ சத்தா ரூபாய்‌ ஐந்து. தனிய்பிரதி 50 காசுகள்‌ 


வாக்படர்‌ காட்டும்‌ வாழ்க்கை முறை (7) 


பூர்வாபிபாஷீ ஸுமுக: ஸுசீல: கருணாம்ருது: 


ஒருவரை சந்திக்கிறாய்‌. யார்‌ முதலில்‌ பேசத்தொடங்குவது ? 
மானப்பிரச்னை , பேச முந்திக்கொள்‌., அவரை அரவணைத்துப்‌ பேசு. 
உன்‌ மனமும்‌ இறுக்கம்‌ நீங்கித்‌ தெளியும்‌. அவர்‌ உன்னை எதிர்க்க 
வந்திருக்கலாம்‌, உன்‌ அரவணைப்பு அவரை நெகிழச்‌ செய்யும்‌. 
வருபவரை உனக்குப்‌ பிடிக்காதிருக்கலாம்‌, அதனை முகத்தில்‌ காட்டிக்‌ 
கொள்ளவேண்டாமே? இனிய பேச்சிற்கேற்ற மலர்ந்த முகத்துடனிரு. 
போலி வேஷமா? அல்ல. உனது விருப்பும்‌ வெறுப்பும்‌ எப்போதும்‌ 
தாற்காலிகம்‌. ஒன்று நமக்கு நல்லதாக அமைவது, நாம்‌ அதனை 
நல்லதாக மதித்து அணுகுவதைப்‌ பொறுத்துள்ளது. நல்லதை 
நினைத்து நல்லதைப்‌ பேசுபவன்‌ நல்லவனாகவே நடப்பான்‌, உன்‌ 
நடத்தை உன்‌ எண்ணத்தின்‌ தூய்மையையும்‌ கனிந்த பேச்சையும்‌ 
பிரதிபலிக்கட்டும்‌. தவறிழைத்தவனிடமுமா இப்படி நடப்பது ? ஆம்‌. 
தவறிழைப்பது ஓர்‌ பலவீனத்தின்‌ அறிகுறி. அந்தக்‌ குறையைப்‌ 
பொருட்படுத்தாதிருப்பதே பலசாலியின்‌ கடமை. , நானும்‌ பலவீன 
முள்ளவன்தானே ? இருக்கலாம்‌. பலவீனத்தைப்‌ போக்க ஒரேவழி 
பலமிருப்பதை உணர்வதுதான்‌. நீ நினைப்பதுபோல்‌ நீ பலவீனனல்ல. 
அதனால்‌ பிறரது தவற்றை உன்‌ கருணை உள்ளத்தால்‌ பொறுத்துக்‌ 
கொள்‌. உன்னிடம்‌ மென்மை தோன்றும்‌. இனிதாகப்‌ பேசுவாய்‌. 
இனியவனாக நடப்பாய்‌. 

- அஷ்டாங்க ஹிருதயம்‌ (1, 2:) 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 
ஆசிரியர்‌ 7 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத V, 8. நடராஜ சாஸ்திரி 
நிர்வாஹ ஆசிரியர்‌ ! 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5. V, ராதாகருஷ்ண சாஸ்திரி. 
வெளியிடுபவர்‌ : 1, 5. ஈச்வரன்‌, 1.1, 4. 


ஆரோக்கியம்‌ வாசகர்களுக்கு 
ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்‌ திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த: 
வேண்டும்‌ கட்‌ 


1 


A (CC NO- ஆட அடி ஏ 
டை க்‌ 
ளி எனி A 


ஆ டூராக்கியம்‌ 


எர்ச்காளிளார்‌ சாவார்‌ எ | 


அறம்9பச.ரு.எின்‌ பமும்‌ வீடும்‌. பயக்க -: 
௨ உறுதுணை மபரவதர பக்கக்‌ \ 


“பிரார்த்தனை. A 


சாளர: எர்க்ச்ணாளாரர்‌ ழ்‌ 
ணன்‌ எ சிர சர்‌ எணண | 
சனி. எர காணான்‌. 
ரிண்ளர்தனளி எனி. ய 
்‌ நாநாகாறை:, சக்நிகதம்பை: ட்‌ 
வ்யாப்ய ஸ்வைரம்‌ க்ரீடதி யேயம்‌ ஸ்வயமேகா; 


கல்யாணீம்‌ தாம்‌ கல்பலதாம்‌ ஆநதிபாஜாம்‌. 
கெளரீமம்பர்ம்‌ அம்புருஹாக்ஷீ மஹமீடே.. 


மல்‌ ஈஏன்னுள்ளும்‌ * வெளியேயும்‌ பல உலகங்கள்‌ 
உள்ளன: அவை ஒவ்வொன்றிலும்‌ பல நிஸைகளுள்ள சக்திக்‌ 
குவியலாக நீ ஊடுருவிப்‌ பாய்ந்து தனித்து நின்று, தானே 
உன்னிஷ்ட்ப்படி வினையாடுகிறாய்‌ 1 உன்னை நோக்கித்‌ திரும்பி 
வணங்குபவர்கள்‌ விரும்புவதை வாரி வழங்குகிறாய்‌ ! மங்கள 
மான தோற்றமும்‌ இனிய பேச்சுமுள்ளவள்‌ நீ. குளிர்ந்த 
அழகான இதமான தொற்றமுள்ள தாமரைபோன்ற கண்க 
ரள, நீ கூப்பிடும்‌ குரலுக்குச்‌ . தத்ர என்‌. அம்மா. 

உன்னை வணங்குகிறேன்‌. 
- சங்கரபகவத்பாதரது ப்ச்‌ 


170 ஆரோக்கியம்‌-- 


மசக்கையின்‌ விசேஷங்களினால்‌ அறியக்கூடிய 
விஷயங்கள்‌ 


_——— 


கர்ப்பிணீஸ்திரீயின்‌ ஹிருதயத்தில்‌ தோன்றும்‌ தெளஹிருதங்கள்‌ 
அவளுக்கும்‌ பிறக்கப்போகும்‌ குழந்தையின்‌ சுபாவ குணங்களை முன்‌ 
கூடியே விளக்குகின்றன என்ற ஸுூக்ஷ்ம தத்துவத்தையும்‌ ஆயுர்வேதம்‌ 
போதிக்கின்றது. 


TTA எனா ded TTT fra: | 
ச்சர்‌ எனளார்‌ கள்‌ எ எச்‌ 1" 


அரசர்கள்‌. உன்னத அதிகாரி முதலியவர்களைப்‌ பார்ப்பதில்‌ அபி 
்‌ லாஷை மனதில்‌ எந்த கர்ப்பிணிக்கு ஏற்படுகிறதோ அவளுக்கு - மஹா 
பாக்கியசாலியாயும்‌, பெரிய புண்ணியவானாயும்‌ அரசன்போல ஸெளபாக்‌ 
கிய ஸுகமுள்ளவளனாயும்‌ உள்ள புத்திரன்‌ பிறப்பான்‌. J ன்‌ 


“கதா எரரா[மே lead | 
உ லார்‌ ஏச ஈர்‌ சா ஈரச்‌ ப.” 


அழகான பட்டுப்‌ புடவைகள்‌, உயர்ந்த ஆடை ஆபரணாதிகளை 
அணிந்துகொள்ள ஆவல்‌ ஏற்பட்டால்‌ அவளுக்குப்‌ பிறக்கும்‌ குமாரன்‌ 
தன்‌ மேனிக்கு விசேஷ அலங்காரங்களைச்‌ செய்து கொள்ளுவதில்‌ விருப்‌ 
பம்‌ உடையவனாகவும்‌, சிருங்கார சேஷ்டை பார்வைகளைக்‌ கொண்ட 
வனாயும்‌ இருப்பான்‌. 


“என்‌, சள்னாள்‌ எள்ளின்‌ ஷு |” 


பொருள்‌ ப்ப தித்தல்‌ முதலிய லெளகிகப்‌ பிரவிருத்திகளில்‌ பற்றற்று 
துறவிகளாய்‌ ஞானிகளாய்‌ விளங்குபவர்கள்‌, ஸன்னியாசிகள்‌, தர்மங்‌ 
களை உபதேசிக்கும்‌ ஆசார்யர்கள்‌ முதலியவர்களை அவர்கள்‌ வசிக்கும்‌ 
ஆசிரமங்களுக்குச்‌ சென்று பார்க்கப்‌ பிரியம்‌ மசக்கை காலத்தில்‌ ஏற்‌ 


பட்டால்‌ அவளுக்கு லோகோபகாரியான தீர்மசீலனான ஸத்புத்திரன்‌ 
ஜனிப்பான்‌. 


“ama ஐ ஈன்‌ எர்விராஈ |” 
புண்ணிய கவ்வ தரிசனம்‌ செய்வதற்குப்‌ பிரியம்‌ ஏற்‌ 


பட்டால்‌ அரசாங்க . அமைச்சர்கள்போல்‌ உண்‌ பதவி வஹிக்கும்‌ 
குமாரன்‌ உண்டாவான்‌. 


ஆகஸ்டு--1980 மசக்கையின்‌ விசேஷங்களினால்‌... 3471 


எரர்‌ சானின்‌ [கோளின்‌ ஏழா |” 


மிருகக்‌ காட்சிசாலைகளுக்குச்‌ சென்று. அங்கே பசுமாடுபோன்ற 
ஸாத்வீக பிராணிகளைப்‌ பார்க்க விரும்பாமல்‌ சிங்கம்‌, புலி போன்ற குரூர 
மிருகங்களை மட்டுமே பார்ப்பதில்‌ அபிலாஷை உண்டானால்‌ அவளுக்குப்‌ 
பிறக்கும்‌ பையனும்‌ பிறரை ஹிம்சிக்கும்‌ ஸ்வபாவம்‌ es 
இருப்பான்‌. 


னரா ஏஎ த ட்ட [2 
மாமிசங்கள்‌ சாப்பிடும்‌ பழக்கமுள்ள ஸ்திரீக்கு உடும்பு மாமிசம்‌ 

பழக்கம்‌ இல்லாவிட்டாலும்‌ உடும்பு "மாமிசத்தை தனித்துச்‌ சாப்பிட்‌ . 
விசேஷ விருப்பம்‌ ஏற்பட்டால்‌ அவளுக்கு - தமோகுணம்‌ அதிகமுள்ள 
வனாகவும்‌ அதிகம்‌ தூக்கத்தில்‌ ஈடுபாடுள்ளவனாகவும்‌ தான்‌ : பிடித்த 
கொள்கையிலேயே ணக மம்‌ உடையவனாகவும்‌ உள்ள. பிள்ளை 
பிறப்பான்‌. 

“ளர்‌ ர ஏ ளர்‌ ஏர்சக- எ 1 


க மாட்டுப்‌ புலரல்‌ சாப்பிட விசேஷ ஆசை ஏற்பட்டால்‌ அவளு 
டைய குமாரன்‌ உடல்‌ வலிமை, மிக்கவனாகவும்‌ கஷ்டங்களைப்‌ பொறுத்துக்‌. 
'கொள்ளும்‌ ஆற்றல்‌ உள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. , ்‌ 


க ப்பட்ட துய்‌ டப்ப (i 
எருமை மாமிசத்தைப்‌ புசிக்க ஆவலுண்டானால்‌ சிவந்த கண்ணுள்ள 
வனாகவும்‌ உடல்‌ பூராவும்‌ அடர்த்தியான ரோமம்‌ பதட்ட 
இருப்பான்‌. : , 
<1 ரக்னா wed ௭௩ ஸர. ஏர சிந்த 70: 
பன்றி மாமிசத்தைப்‌ புசிப்பதில்‌ , விருப்பம்‌ உண்டானால்‌ அவளுடைய 
குமாரன்‌ அதிகத்‌. 3 தூக்கமுள்ளவனாகவும்‌ குரனாயும்‌ ல்க ம்‌ 
“aia சாலு என்‌ டக ஏ 1 


மானின்‌ மாமிசத்தைச்‌ சாப்பிடத்‌ தணி அபிலாஷை கண்டனன்‌ 
புத்திரன்‌. வெகு விரைவாக நட்க்கும்‌ சக்தி உள்ளவனாகவும்‌ காடுகளைப்‌ * 
பார்ப்பதற்குப்‌ பிரியமுள்ளவனாகதும்‌ இருப்பான்‌. 


“ஏனோர்‌ எனனிஎ௪எ என்னா 1” 


5 காட்டெருமை மாமிசம்‌ சாப்பிட அபூர்வ ஆசை ஏற்பட்டால்‌ பொது 
வாக நல்லோர்களை வெறுக்கும்‌ இயல்புடையவனாக இருப்பான்‌. தித்திரிப்‌ 
பக்ஷி மாமிஸம்‌ உண்ண விருப்பப்பட்டால்‌ பையன்‌ பயந்தாங்குளியாக 
இருப்பான்‌. 


172 மசக்கையின்‌ விசேஷங்களினால்‌:., . ஆரோக்கியம்‌ 


குறிப்பு :- உலகில்‌ மனிதர்களுடைய மனப்பான்மைகள்‌ எண்ணற்‌ 
றவை, காலதேச பேதங்களினால்‌ மனப்பான்மைகள்‌ மாறுபடுவது சகஜம்‌. 
மேலும்‌, மசக்கை காலத்தில்‌ அந்த 'ஈாரீக்கு அவளுடைய ஸ்வபாவத்திலும்‌ 
பழக்கத்திலும்‌ இல்லாத புதிய புதியகான விசேஷ விருப்பு வெறுப்புகளும்‌ 
உண்டாகின்றன. இந்த தம்பதி? லம்‌ காரணத்தை த்‌ 
சொல்லுகிறார்‌. ்‌ 


“ஈணீரா வின்‌ எனின்‌ a |, 
ஏரா எரா எளி எக எர ட 


பிறக்கப்போகும்‌ சிசுவினுடையவும்‌.. அதன்‌ ரன ப்ப கட்‌ 
பூர்வ ஜன்மங்களில்‌ செய்த கர்மாக்களின்‌, பலன்கள்‌ இந்த ஜன்மத்தில்‌ 
எப்படி அநுபவிக்க வேண்டுமோ அவைகளை அறுசரித்து அந்த சிசு 
தாயின்‌ கர்ப்பத்திலிருக்கும்போது அவளுடைய ஹிருதயத்தில்‌, விருப்பங்‌ 
களையும்‌ வெறுப்புகளையும்‌ தரண்டுகின்றன. ஆதலால்‌ மசக்கை உண்டா 
வதற்குக்‌ காரணம்‌ சென்மாக்காப்மான்‌ கர்மாதான்‌. 


எல்லாவிதமான மசக்கை விசேஷ களாயும்‌ அதனுடைய பலாபலன்‌ 
கணையும்‌ சொல்ல சாத்தியப்படாது. ஆதலால்‌ LLNS பொது 
வாகஒரு ஸூத்ரம்‌ சொல்லுகிறார்‌ ஸாச்ருதர்‌. 


்‌ எளி சா எரி எரா. ள்‌ = ! 
ஏசி: ஏர ஏர எ ப்‌ 


உதாரணமாகக்‌ காட்டுவதற்கு கில மசக்கை விசேஷங்களுக்கு இங்கு 
பலன்கள்‌ கூறப்பட்டன. அதுபோல்‌ மசக்கையில்‌ ள்வ்விதமான, புதிய, 
தோற்றங்கள்‌ தோன்றுகின்றனவோ அதற்கேற்றபடி பிறக்கும்‌ குழக்‌ 
தைக்கு சரீர ஆகிருதியும்‌ க மனப்பான்மைகளும்‌ உண்டாகும்‌ 
என்பது அநேகமாக நிச்சயம்‌ 


குறிப்பு கர்ப்பிணிக்கு மசக்கை. என்பது அவளுடைய” ஏதோ பிடி 
வாதம்‌ என்று எண்ணவேண்டாம்‌. ஆனால்‌ அவளுக்கு எவ்வித மசக்‌ 
கைகள்‌ ஏற்படுகின்றனவோ அவசியம்‌ அவைகளை நிறைவேற்றவே 
வேண்டும்‌. . கர்ப்பத்திற்கு இடையூறு செய்யக்‌ கூடிய்தான மசக்கைகளும்‌ 
சில ஏற்படலாம்‌, , அப்படிப்பட்ட மசக்கைகளை கவனித்துத்‌ தாயாருக்கு 
கர்ப்பத்துக்குக்‌ , கெடுதல்‌ விகாயத்கூடிய இந்த அம்சங்களை 'விவேகத்‌ 
தினால்‌ மாற்றிக்கொள்ளம்மா '' என்று பெரியவர்கள்‌" சமாதானம்‌,சொல்ல 
வேண்டும்‌. கர்ப்பத்துக்குக்‌.கேடு சிறிதும்‌ வரா தபட்‌ கொஞ்சம்‌ மாற்றியும்‌ 
அந்த மசக்கைகளை நிறைவேற்ற வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ தாயர 
ருக்குப்‌ பூர்ண சந்தோஷம்‌ ஏற்படும்‌. . ்‌ ்‌ ர 

சில குழந்தைகள்‌ பிறக்கும்பொழுதே அங்க ஊனங்களோடும்‌ கூடக்‌ 
குறைவான அங்கங்களுடனும்‌ பிறப்பதற்கு முக்கிய காரணம்‌: சர்ப்பம்‌, 


ஆகஸ்டு--1980 மசக்கையின்‌ விசேஷங்களினால்‌!.. 173 


காலத்தில்‌ மசக்கையினால்‌ ஏற்படும்‌ அன்ன்‌ த்வேஷம்‌, வாந்தி, உமட்டல்‌, 
தூக்கம்‌: முதலிய கஷ்டங்களைப்‌ போக்குவதற்கு கர்ப்பிணீ ஸ்திரீகள்‌ 
சாப்பிடும்‌ சில 0௦4௦1 மருந்துகள்தான்‌ என்று வெளிநாட்டில்‌ டாக்டர்கள்‌ 
ஆராய்ச்சி செய்து கண்டு பிடித்துள்ளனர்‌. 

ஆயுர்வேதம்‌ குழந்தைகளின்‌ பிறவி ஊனங்களுக்கு மருந்துகளைக்‌ 
காரணமாகச்‌ சொல்லுவதாகத்‌ தெரியவில்லை. தாயின்‌ மசக்கைகளை 
நிறைவேற்றாதது காரணம்‌ என்று ஆயுர்வேதம்‌ தெளிவாகச்‌ சொய்லு 
கிறது. மேலும்‌ பிறக்கப்போகும்‌ குழந்தையின்‌ சரீரவாகு மனப்பான்மை 
முதலிய பல விசேஷங்களைத்‌ தாயாரின்‌ மசக்கையிலிருந்து முன்பதாகவே 
அறிந்துகொள்ள முடியும்‌ என்று பல உதாரணங்களைக்‌: காட்டுகிறது 
ஆயுர்வேதம்‌. 


சில கர்ப்பிணிகளுக்கு எவ்விதமான புதிய தெளஹ்ருதம்‌ (விருப்‌ 
பங்கள்‌) தோன்றாமலும்‌ இருப்பது உண்டு. அது ஒரு உத்தம குணமே. 
ஆயினும்‌ கர்ப்ப புஷ்டிக்காக கர்ப்பிணிக்கு விசேஷமான ஆஹாரமும்‌ 
ஒளஷதங்களும்‌ கொடுப்பதுபோல அவளுக்கு தேவாலய தரிசனம்‌, 
புண்ணிய தீர்த்த ஸ்நானம்‌ தார்மிசமான நூல்கள்‌ படிக்கச்‌ செய்வது 
இவைகளையும்‌ செய்துவைத்தால்‌ அவளுடைய வம்சம்‌ உத்தமமாக 
விளங்கும்‌, 39% 


EEE வை வைனை 
நீயூ லக்ஷம்‌ டிஸ்பென்ஸரி. 


(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. 
K+ 
குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 
சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌. 
வைத்யர்‌ 
N. வைத்யநாதன்‌, R..ஒ. 


ட ட REN 


ப பெலததது 


174 ஆரோக்கியம்‌-- 


மின்னல்‌ எப்படித்‌ தாக்குகிறது? 


மின்னல்‌ மனிதனைத்‌ தாக்கும்‌ விதத்தை நான்கு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌: அவை (ர) நேரடித்‌ தாக்குதல்‌; (11) பக்கப்‌ பாய்வு; 
(11) தொடர்புப்‌ பாய்வு; (14) * தப்படி * மின்னழுத்த விளைவு. 


(1) கோடித்‌ தாக்குதல்‌: உயரமான மரங்களோ கட்டிடங்களோ 
அதிகம்‌ இல்லாத பகுதியில்‌ தனித்தோ கையில்‌ குடை போன்றவற் 
றோடோ நிற்கும்‌ மனிதனை மின்னல்‌ நேரடியாகத்‌ தாக்குவது இவ்‌ 
வசையில்‌ சேரும்‌. நான்கைந்து, பேராகச்‌ சேர்ந்து நின்றுகொண்டிருந்‌ 
தால்‌, ஒன்றுக்கு மேற்பட்டவரைத்‌ தாக்குவதும்‌ உண்டு. தலையில்‌ 
நேராகத்‌ தாக்கினால்‌, தாக்கிய இடத்திலும்‌, பிறகு உள்ளங்காலிலும்‌ 
திப்புண்களை ஏற்படுத்துகிறது ; உடனடி மரணமும்‌ சம்பவித்துவீடும்‌. 
சையில்‌ இருக்கும்‌, குடைபோன்‌ றவற்றினூடே பாய்வதானால்‌, மின்‌ 
சாரம்‌ உடலின்‌ புறப்பகுதி வழியே பாய்ந்து பூமியை அடைகிறது. 
அவ்விதம்‌ நேருவதானால்‌ தலைமயிர்‌, தாடி, மீசை இவை தீய்ந்து விடும்‌; 
ஆடைகள்‌ தீப்பற்றிக்‌ கொள்ளக்கூடும்‌. உடலின்‌ தோல்பகுதி வழியே 
பாய்வதனால்‌. உடலில்‌ அணிந்திருக்கும்‌ நகைபோன்ற உலோகங்கள்‌ 
உருகிவிடுவதுகூட உண்டு! மேலும்‌ தோலில்‌ இருக்கும்‌ ஈரம்‌, 
வியர்வை முதலியன விரைவாக ஆவியாகி அணிந்திருக்கும்‌ ஆடை, 
கால்ஜோடு இவற்றைக்‌ கிழித்துக்கொண்டு வெளிவருவதும்‌ உண்டு. 


இந்த மின்சாரம்‌ பாயும்‌ நேரம்‌ என்னவோ, ஒரு விநாடிக்கும்‌ 
குறைவுதான்‌. பாய்ந்த 10-5 நொடிவரை (ஒரு நொடியில்‌ பத்தா 
யிரத்தில்‌ ஒரு பங்கு) மின்சாரத்தின்‌. அளவு சுமார்‌ 1000 ஆம்பியர்கள்‌ 
இருக்கும்‌ என்றும்‌, ஆனால்‌ உடனே அதன்‌ அளவு சுமார்‌ 4 ஆம்பியருக்‌ 
குக்‌ குறைந்துவிடுவதாகவும்‌ வல்லுநர்கள்‌ கணக்கிட்டிருக்கிறார்கள்‌. 


(14) பக்கப்‌ பாய்வு: மரத்தடியில்‌, ' ஆனால்‌ மரத்தில்‌ படாமல்‌ 
நின்றுகொண்டிருப்பவரை மின்னல்‌ தாக்குவது இந்த வகைமில்‌ 
சேரும்‌. உண்மையில்‌ வானிலிருந்து வரும்‌ மின்னல்‌ அந்த மரத்தின்‌ 
உச்சியில்தான்‌ இறங்குகிறது ; ஆனால்‌ அந்த மின்சாரம்‌ மரத்தின்‌ 
ஊடே பூமிநோக்கி வருகையில்‌ மரத்தின்‌ அடிப்பாகம்‌ அதிகத்‌ *தடை” 
யைத்‌ தருகிறது. அதனால்‌ ஏற்படும்‌ * மின்னழுத்த வீழ்ச்சி” மரத்‌ 
துக்கும்‌ பக்கத்தில்‌ திற்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையே இருக்கும்‌ காற்றின்‌ 
தடையினால்‌ ஏற்படக்கூடிய * மின்னழுத்த வீழ்ச்சி 'யைவிட அதிகமாக 
இருக்கிறது ; அதனால்‌ மின்சாரம்‌ மரத்தின்‌ பக்கவாட்டிலிருந்து காற்‌ 
றைக்‌ கிழித்துக்கொண்டு ஒரு குட்டி மின்னலாக மனிதனின்மேல்‌ 
பாய்ந்து பூமிக்குள்‌ இறங்கிவிடுகிறது. சற்று எளிமையாகச்‌ சொல்ல 
வேண்டுமானால்‌ மின்சாரத்துக்கு மரத்தின்‌ அடிப்பாகம்‌ வழியே 


ஆகஸ்டு-1980 மின்னல்‌ எப்படித்‌ தாக்குகிறது ? 175 


பூமிக்குள்‌ செல்வதைவிட, காற்றையும்‌ கிழித்துக்கொண்டு பக்கத்தில்‌ 
இருக்கும்‌ மனிதனின்‌ உடல்‌ வழியாகப்‌ பூமிக்குள்‌ இறங்குவது எளி 
தாக இருக்கிறது. 

இவ்வகைத்‌ தாக்குதல்‌ சில சமயங்களில்‌ கடுமையான அதிர்ச்சியை 
மட்டும்‌ ஏற்படுத்தி, கொல்லாமல்‌ விட்டுவிடுவதும்‌ உண்டு. மின்னல்‌ 
தா்‌ மரத்துக்குப்‌ பக்கத்தில்‌ சைக்கிளில்‌ செல்பவரைப்‌ * பக்கப்‌ 
பாய்வு 'த்‌'தாக்குதல்‌ செய்த நிகழ்ச்சிகளும்‌ நடந்திருக்கின்றன ! அவ்‌ 
வாறு தாக்கப்பட்டுச்‌ சுமார்‌ கால்‌ மணி நேரம்‌ சுயஉணர்வின்றிக்‌ 
கிடந்த ஒருவர்‌ பிறகு உயிர்பிழைத்துக்கொண்டார்‌. அவர்‌ கூறியபடி, 


மரத்திலிருந்து ஒரு * தீப்பொறி ' பாய்ந்துவந்து அவரது சைக்கிளைத்‌ 
தாக்கியதால்‌ அவரை மின்சாரம்‌ தாக்கிடக்‌ கீழே விழுந்துவிட்டாராம்‌; ' 


கூடாரங்களில்‌ தங்கியிருப்பவர்களை இப்படிப்‌ ' பக்கப்‌ பாய்வு ” 
தாக்கிய சம்பவங்களும்‌ உண்டு, 3 } 


வெகு பக்கத்தில்‌ வேறு எங்கோ இடி இறங்க இரும்புக்‌ கூரைக்குக்‌ 
கீழே நின்றிருந்த ஒறவனரக்‌ கூரையிலிருந்து திடீரென்று ஒரு பொறி 
கிளம்பித்‌ தாக்கிய அதிசய சம்பவங்களும்‌ நடந்திருக்கின்றன. அந்த 
இரும்பு (அல்லது உலோக)க்‌ கூரைக்கும்‌ பூமிக்கும்‌ நேரடி மின்‌ 
தொடர்பு இல்லாமல்‌ இருந்தால்‌ அவ்வாறு நேரும்‌. 

மின்னலுக்கும்‌ கூரைக்கும்‌, மற்றும்‌ கூரைக்கும்‌ . பூமிக்கும்‌” 
இடையே மின்னல்‌ அடிக்கும்போது ஏற்படும்‌. * கபாஸிடன்ஸ்‌ ' என்ற 
விளைவினால்‌ இது ஏற்படுகிறது என விஞ்ஞானிகள்‌ ஊகிக்கிறார்கள்‌. 


(1/1). தொடர்புப்‌ பாய்வு: ஒருவர்‌ மின்னல்‌ தாக்கும்‌ மரம்‌ முதலிய 
வற்றை நேரடியாகத்‌ தொட்டுக்கொண்டிருப்பதால்‌ : அவரது உடலில்‌ 
மின்சாரம்‌ பாய்வது இவ்வகையில்‌ சேரும்‌, 


பத்தாண்டுகளுக்கு முன்பு ரஷியாவில்‌ நடந்த சம்பவம்‌ இது; 
இடியுடன்‌ மழை பெய்யும்‌ சமயத்தில்‌ இரு பெண்கள்‌ உயரமான ஒரு 
ஸ்ப்ரூஸ்‌ மரத்தின்‌ அடியில்‌ ஒதுங்கினார்கள்‌. ஒருத்தி மரத்தின்மேல்‌ 
தன்‌ முதுகையும்‌ தலையையும்‌ சாய்த்தபடி நின்றாள்‌. மற்றொருத்தி, 
மரத்தில்‌ ஒரு கையை வைத்தபடி நின்றுகொண்டாள்‌. பாழும்‌ இடி 
இவர்கள்‌ நின்றிருந்த மரத்தைத்‌ தாக்கியது. விளைவு--? முதலாமவள்‌ 
ஸ்தலத்திலேயே மரணம்‌ அடைந்தாள்‌. மற்றவள்‌ பிழைத்துக்கொண் 
டாள்‌. இறந்தவளைப்‌ பரிசோதித்தபோது அவளது பின்தலையில்‌ சுமார்‌ 
2 அங்குல. நீள- அகலத்துக்குத்‌ தோல்‌ கருகிப்போயிருந்தது தெரிந்‌ 
தது. மரத்திலும்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ உயரத்துக்கு மேலே உள்ள 
மரப்பகுதியின்‌ முழு உயரத்துக்கும்‌ சுமார்‌ 2 அங்குல அகலத்துக்கும்‌ 
பட்டை கருகியிருந்தது. உயிர்‌ பிழைத்த பெண்ணின்‌ நினைவு திரும்பு 
வதற்குச்‌ சுமார்‌ கால்‌ மணி நேரம்‌ ஆயிற்று. உடலின்‌ அடிப்பாகத்தில்‌ 


170 மின்னல்‌ எப்படித்‌ தாக்குகிறது ? ஆரோக்கியம்‌-- 


சுமார்‌ 2, 3 மணி நேரம்‌ அவளுக்கு உணர்ச்சியே இல்லை, அங்கங்கே 
சிறுசிறு தீப்புண்கள்‌ வேறு. ஆனால்‌ பத்து நாட்களில்‌ அவள்‌ முற்றும்‌ 
குணம்‌ அடைந்துவிட்டாள்‌, ்‌ 


சுவையான ஓர்‌ அம்சம்‌ என்னவென்றால்‌, உயரமான வீடுகளில்‌ 
இருக்கும்‌ இடி தாங்கியிலிருந்து பூமிக்குச்‌ செல்லும்‌ கம்பியை மின்னல்‌ 
தாக்கும்போது தொட்டால்‌ உயிருக்கு ஆபத்து நேரிடாதாம்‌. காரணம்‌ . 
கம்பியின்‌ * தடை,” உடலின்‌ * தடை 'யைவிட மிகக்‌ குறைவாதலால்‌ 
பெரும்பான்மையான மின்சாரம்‌ அதன்‌ வழியே பூமிக்குப்‌ பாய்ந்து 
விடும்‌, அதற்காக யாரும்‌ இதைச்‌ சோதித்துப்‌ பார்க்கக்‌ கிளம்பி 
விடாதீர்கள்‌ ! ‘ 


(14). “ தப்படி ” மின்‌ அழுத்த விளைவு : சற்றுத்‌ தொலைவில்‌ இருக்‌. 
கும்‌ ஒரு மரத்தின்‌ மீது இடி விழும்போது, சற்றுக்‌ கரடு முரடாயிருக்கும்‌ 
ஈரத்‌ தரையில்‌ அந்த மரத்தை நோக்கியோ, அதற்கு எதிர்த்‌ திசை 
யிலோ நாம்‌ நடந்து செல்வதாக வைத்துக்கொள்வோம்‌. பூமியினுள்‌ 
பாயும்‌ மின்சாரம்‌ பூமியினூடே சுற்றுப்புறத்தில்‌ பரவுகிறது. -அப்‌ 
போது நாம்‌ வைத்திருக்கும்‌ ஒரு தப்படியில்‌, இரண்டு கால்களுக்கும்‌ 
இடையே ஒரு * மின்னழுத்த பேதம்‌ ' (௪.D.) உண்டாகிறது. இதனால்‌ 
மின்சாரம்‌ பூமியிலிருந்து ஒரு கால்‌ வழியே பாய்ந்து மற்றொரு கால்‌. 
வழியே திரும்பிவிடுகிறது. அதனால்‌ தாக்கப்பட்டவரின்‌ கால்கள்‌: 
உணர்விழக்க கீழே அவர்‌ விழுவார்‌. பெரும்பாலும்‌ இதனால்‌ , மனி 
தருக்கு உயிராபத்து ஏற்படுவதில்லை. ஏனென்றால்‌ காலிலிருந்து 
காலுக்குப்‌ பாயும்‌ இந்த. மின்சாரப்‌ பாதைமில்‌ இதயம்‌ -சம்பந்தப்‌' 
படாமல்‌ தப்பிவிடுகிறது. ஆனால்‌ நான்கு கால்‌ பிராணிகளின்‌ கதி 
வேறு. அவற்றின்‌ பின்கால்கள்‌ வழியாகப்‌ பாயும்‌ மின்சாரம்‌ முன்‌ 
கால்‌ வழியாக (அல்லது முன்‌ கால்களிலிருந்து) பின்னங்கால்களுக்குப்‌. 
போகும்‌. அப்போது மின்சாரம்‌ இதயத்தைக்‌ கடந்து செல்லவேண்டி 
யிருப்பதால்‌ இதயம்‌ செயலிழந்து பிராணிகள்‌ இறக்க நேரிடும்‌. 


சாவு எப்படி நேருகிறது ?: மின்னல்‌ தாக்குவதால்‌ ஏற்படும்‌. சாவு: 
இரு முக்கிய காரணங்களால்‌ நிகழலாம்‌ என நிபுணர்கள்‌ கருதுகிறார்‌ 
கள்‌. அவை (1) இதயத்தின்‌ தசை நார்கள்‌ செயலிழந்ததால்‌ ; (11% 
சுவாசப்பைகளின்‌ இயக்கத்தைக்‌ கண்காணிக்கும்‌ நரம்பு , மண்டலம்‌ 
செயலிழப்பதால்‌. ங்‌ ப்‌ 
இவை தவிர மின்னல்‌ உடலில்‌ பாயும்போது உடல்‌ முக்கியமாகத்‌ 
தோல்‌ அளிக்கும்‌ தடையினால்‌ கடுமையான உஷ்ணம்‌ அடைகிறது. 
ஆனால்‌ மின்னல்‌ பாயும்‌ நேரம்‌ மிகக்‌ குறைவாதலால்‌ இந்த. உஷ்ணத்‌. 
தினால்‌ ஏற்படும்‌ புண்கள்‌ கடுமையானவையாக இருப்பதில்லை. அத 
னால்‌ கடுமையான உஷ்ணத்தினால்‌ சாவு நேரிடும்‌ என்று 'சொல்ல 
முடியாது. 3 ்‌ 


மூலி 6 


ஆகஸ்டு -1980 மின்னல்‌ எப்படித்‌ தாக்குகிறது ? 177 


(1) இதயம்‌ செயலிழத்தல்‌: நம்‌ இதயம்‌ இரண்டு பாகங்களாகப்‌ 
பிரிந்து ரத்தத்தை அனுப்பும்‌ பம்ப்புபோல்‌ செயல்படுகிறது என்பதை 
நாம்‌ அறிவோம்‌. வலது பக்கத்துப்‌ பம்ப்பு, உடல்‌ முழுவதும்‌ சுற்றி 
வருவதற்காக அதிக அழுத்தத்துடன்‌ சுத்த ரத்தத்தை அனுப்புகிறது. 
இடது பக்கப்‌ பம்ப்பு, அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பி 
வைக்கிறது. இவற்றைச்‌ செய்யும்‌ * வென்ட்ரிக்கிள்‌ கள்‌ தசை நார்‌ 
களால்‌ ஆனவை. அவை 'அனைத்தும்‌ ஒன்றுசேர்ந்து சுருங்கும்போது 
தான்‌ ரத்தத்தைக்‌ குழாய்கள்‌ வழியே செலுத்துவதற்கு, த்‌ தேவையான 

* அழுத்தம்‌ ' கிடைக்கிறது. மிகக்‌. கடுமையான மின்சாரம்‌ பாயும்‌ 
போது அது இந்தத்‌ தசைநார்களை ஒன்றுசேர்ந்து இயங்கவிடாமலும்‌, 
அவற்றைத்‌ தனித்தனியே தொய்வடையவும்‌, தாறுமாறாக முறுக்கிக்‌ 
கொள்ளவும்‌ செய்துவிடுகிறது. அதனால்‌ ரத்த ஓட்டம்‌ தடைப்பட்டு 
உயிர்‌ போய்விடுகிறது. 


(11) நுரையீரல்‌: செயலிழத்தல்‌ : நுரையீரல்களின்‌ இயக்கத்தைக்‌ 
கவனிக்கும்‌ நரம்பு மண்டலத்தின்‌ * மையப்‌ பகுதி ' மூளையின்‌ அடிப்‌ 
பாகத்தில்‌ இருக்கிறது. இதில்‌ மின்சாரம்‌ பாய்ந்தால்‌ நுரையீரலின்‌ 
இயக்கம்‌ மம்‌ என்ற உண்மையை மூளையில்‌ ' மின்‌ அதிர்ச்சி 
மருத்துவம்‌ ' செய்யும்‌ மருத்துவர்கள்‌ முன்னரே கண்டுபிடித்திருக்‌ 
கிறார்கள்‌ ! எனவே மின்னலின்‌ கடும்‌ மி(ன்‌)சாரம்‌ தலை வழியே பாயும்‌ 
போது அந்த நரம்பு மையப்‌ பகுதியைத்‌ தாக்கி சுவாசத்தைத்‌ தடை 
செய்துவிடுவதால்‌ இறப்பு நேருகிறது. - 

முதலுதவி பயன்படுமா ?: ஒரு சில விபத்துக்களில்‌ சுவாசப்பையின்‌ 
இயக்கம்‌ நின்றிருந்தால்‌, முதலுதவியாகச்‌ செயற்கைச்‌ சுவாசம்‌ செய்‌ 
வித்த பின்னர்‌ மருத்துவ . மனையில்‌ பிராணவாயுவும்‌ செலுத்தினால்‌ 
சிலர்‌ பிழைப்பது உண்டு ஆனால்‌ தடைப்பட்ட ரத்த ஓட்டத்தைத்‌ 
தூண்ட முதலுதவி செய்வதென்பது எளிதில்லை ; ஆபத்தானதுங்கூட. 
எனவே தேசீய முதலுதவிச்‌ சங்கங்களின்‌ மூலம்‌ இத்தகைய விபத்துக்‌ 
களுக்கு எவ்விதம்‌ முதலுதவி செய்வது என்பதை நன்றாக அறித்து 
"கொண்டு. பின்னர்‌ மின்னல்‌ விபத்து ஏற்படும்‌ காலத்து அவற்றைக்‌ 
கவனத்துடன்‌ செயல்படுத்துவதே நல்லதாகும்‌. 

மின்னல்‌ தாக்கிலிருந்து நம்மைப்‌ பாதுகாத்துக்கொளச்‌ சில எளிய 
வழிகள்‌: இடி மழை பெய்யும்‌ காலங்களில்‌ பொட்டல்‌ வெளிகளில்‌ 
தனித்து நிற்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்‌ உயரத்தின்‌ வர்க்கம்‌ 
(500816) அளவுள்ள (அதாவது உயரம்‌ 6 அடி என்றால்‌ 6X6=36 
அடி) தூரத்துக்கு மின்னலை நம்மை நோக்கி இழுக்கும்‌ சக்தி நம்‌ உட 
லுக்கு உண்டு. வேறு வழியில்லை என்றால்‌ நிற்காமல்‌ உட்கார்ந்து 
கொண்டு விடலாம்‌. அது உயரத்தையும்‌ ஆபத்தையும்‌ குறைக்கு 
மில்லையா? கையில்‌ குடையோடு நிற்பது இன்னும்‌ ஆபத்தானது. 
சாவதைவிட மழையில்‌ நனைந்து ஜலதோஷம்‌ பிடிப்பதில்‌ தவறில்லை ! 


178 : சிறுவனின்‌ மெலிந்த தோற்றம்‌ ஆரோக்கியம்‌ 


வாகனங்களின்மீதோ, உயரமான இடங்களின்‌ மீதோ ஏறி நிற்ப 
தையும்‌ தவிர்க்கவேண்டும்‌. 


கண்டிப்பாக மழைக்காக மரத்தடியில்‌ ஒதுங்க வேண்டாம்‌: 
நாலைந்து பேராக இருந்தால்‌ ஒருவருக்கொருவர்‌ போதிய இடை. 
வெளி விட்டு நிற்பது நல்லது. வீட்டிலும்‌ சரி, வெளியிலும்‌ சரி, 
பெரிய உயரமான உலோகப்‌ பொருள்களுக்கு அருகில்‌ நிற்காதீர்கள்‌, 
கூடாரங்களில்‌ தங்க நேர்ந்தால்‌ கூடாரத்தின்‌ நடுக்‌ கம்பத்திலிருந்‌ 
தும்‌, ஈரமான கூடாரத்‌ துணியிலிருந்தும்‌ பாதுகாப்பான தூரத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌, 


ஆதாரம்‌ - மஞ்சரி. 
சா 


சிறுவனின்‌ மெலிந்த தோற்றம்‌ 


சிறுவர்கள்‌ மெலிந்திருக்கப்‌ பல காரணங்கள்‌. சில சிறுவர்கள்‌ 
தாய்வழியிலோ தந்தைவழியிலோ மெலிக்திருப்பவர்களைக்‌ கொண்டவர்‌ 
களாக இருக்கக்கூடும்‌, இத்தகைய குழந்தைகளுக்கு எத்தனை அதிக 
உணவு கொடுக்கப்பட்டபோதிலும்‌ நோயோ அச்சமோ இல்லாம்லிருந்‌ 
தாலும்‌ வளர்வதில்லை. சத்துள்ள உணவுகளையும்‌ அவர்கள்‌ விரும்பி 
ஏற்பதில்லை. தேகவாகே இதற்குக்காரணம்‌. மற்ற.வகைகளில்‌ ஆரோக்‌ 
கியமாயிருப்பின்‌ கவலைப்படாமலிருக்கலாம்‌. சியவனப்ராசம்‌ காலைமாலை 
ஒருவேளை: தொடர்ந்து கொடுத்துவர நல்லது. சந்தன பலாலாக்ஷாதி 
தைலம, அல்லது பாலலாக்ஷாதி தைலம்‌ தேய்த்து ELEC செய்விக்கக்‌ 
காங்கை குறையும்‌. உடல்பூசி நிறைவுபெறும்‌, 


சில சிறுவர்களிடம்‌ பிடிவாதம்‌ உண்டு. தாய்‌ அதிக உணவு உட்‌ 
கொள்ள நிர்ப்பந்திக்கும்போது. எதிர்மறை உணர்ச்சியின்‌ உந்துதலால்‌ 
அளவில்‌ குறைந்தே உண்ணக்கூடும்‌. பிடிவாதம்‌ வலுக்க இடமளிக்‌ 
காமல்‌ தன்போக்கில்‌ விடுவது இங்கு உதவும்‌. தாயோ தந்தையோ 
தன்னைத்‌ தனியே விட்டுச்செல்லும்‌ உணர்ச்சி, அக்கா தங்கை, அண்ணா 
தம்பி இவர்களிடம்‌ போட்டி பொறாமை, பூசல்‌ இவைகளால்‌ மன அமைதிக்‌ 
குறைவு ஏற்பட்டுப்‌ பசி குறையும்‌. அதனால்‌ மெலிவு அதிகமாகும்‌. இத்த 
கைய மன உள்ச்சல்களுக்கு உட்படும்‌ சிறுவர்கள்‌ எடை அதிகமாகாமல்‌ 
்‌ இருப்பதும்‌ களைப்பையும்‌ ஆத்திரத்தையும்‌ மாற்றிக்‌ காட்டுவதும்‌-உண்டு. 
இங்கு பிடிவாதம்‌ போட்டி பூசல்‌ வளராமல்‌ இருக்கும்படி சூழ்நிலையை 
மாற்றுவதோ, மாறியுள்ள வேறு சூழ்நிலைக்குச்‌ சிறுவனை மாற்றுவதோ 
கல்லது. பாலலாக்ஷாதி தைலத்தால்‌ அப்பியங்கம்‌ மன உறுத்தலைக்‌ 
குறைக்கும்‌. அச்வகந்தாதி லேகியம்‌, அரவிந்தாஸவம்‌, பிரவாளபஸ்ம 
போன்றவை ஈரம்பு பலத்திற்கு ஏற்றவை. 


ஆகஸ்டு 1980 சிறுவனின்‌ மெலிந்த தோற்றம்‌ 179 


சில சிறுவர்களுக்கு ஒரே வேளையில்‌ அதிக உணவு உட்கொள்ள 
முடியாத நிலை ஏற்படுவதுண்டு, அவணுக்கு அடிக்கடி கவனித்து உணவு 
கொடுப்பதும்‌ அன்னத்துவேஷம்‌ வராதிருக்க மாற்றுணவுகள்‌ சொடுப்‌ 
பதும்‌ நல்லது. ஜீர்ணசக்தி கிரமமாக வளரவும்‌: அதிக அளவில்‌ உணவை 
ஏற்கவும்‌, லேசான தேகப்பயிற்சி, சாப்பிட்டதும்‌ சிறிது தூரம்‌ உலாவி 
வரச்‌ செய்தல்‌. உணவுடன்‌ சூடான வென்னீர்‌ பருகும்படி செய்தல்‌, 
நாவரட்சிக்கு வென்னீரையே கொடுத்தல்‌ இவை உதவும்‌. வில்வாதி 
லேகியம்‌, தசமூலாரிஷ்டம்‌, திராக்ஷாரிஷ்டம்‌, மஹா வில்வாதி லேகியம்‌ 
இவை இந்நிலையில்‌ நன்கு உதவும்‌, 


காலையில்‌ நல்ல பசி உள்ள குழந்தையாயின்‌ வெண்ணெய்யுடன்‌ 
ரொட்டி ஓரிருதுண்டங்கள்‌ சாப்பிடச்‌ செய்து மேல்‌ பால்‌ கொடுக்கலாம்‌. 
காபி டீ போன்ற ஜீர்ண சக்தியைக்‌ குலைக்கும்‌ பானங்களை வெறும்‌ 
வயிற்றில்‌ சாப்பிடக்‌ கொடுக்காமலிருப்பது இவர்களுக்கு மிகவும்‌ நல்லது. 
மழை குளிர்‌ காலங்களைத்‌ தவிர மற்ற நாட்களில்‌ பழைய நீரூட்டிய 
அன்னம்‌, நீராரம்‌, தயிர்‌, மோர்‌ கலந்துகொடுக்கத்‌ தானே எடை கூடும்‌. 
போடுபவருக்கும்‌ சாப்பிடுபவருக்கும்‌ ' அந்தஸ்து ' என்ற சனியன்‌ குறுக்‌ 
கிடக்‌ கூடாது. இட்டிலி, தோசை போன்ற மாப்பண்டங்கள்‌ காலை 
வேளை உணவிற்கு ஏற்றவை அல்ல. கோதுமைக்‌ கஞ்சி, சோளப்‌ பொரி- 
கோதுமைப்‌ பொரிக்கஞ்சி பால்‌ அல்லது தயிர்‌ சேர்த்துச்‌ சாப்பிடக்‌ 
கொடுக்கலாம்‌. கிழங்கு முற்றிய காய்கறிகள்‌ நீக்கி லேசான எண்ணெய்‌ 
தாளிதத்துடன்‌' கூடிய கறிகாய்‌ உணவு வகைகளுடன்‌ உணவைப்‌ படிப்‌ 
படியாக அதிகரிக்கச்‌ செய்யவேண்டும்‌. i 


பசி குறைவாயுள்ளவனுக்குக்‌ காலை வேளையில்‌ வெண்ணெய்‌ கூடச்‌ 
செரிக்காமலிருக்கலாம்‌. வெண்ணெய்யுடன்‌ தேன்‌ ஒரு ஸ்பூன்‌ சேர்த்துச்‌ 
சாப்பிட இக்குறை அகலும்‌. பால்‌ வெண்ணெய்‌ முதலியவை வெறும்‌ 
வயிற்றில்‌ ஒத்துக்கொள்ளா தவர்‌ சிறிது தேன்‌ சேர்த்துச்‌ சாப்பிடலாம்‌. 


ஓய்வு. எடுத்துக்கொள்ளும்‌ பழக்கமும்‌ நிர்ப்பந்தமாகக்‌ குறிப்பிட்ட 
வேளைகளில்‌ அமைத்துக்‌ கொடுப்பது நல்லது. எத்தகைய ஓய்வு கல்ல 
தென்பது அந்தந்தப்‌ பையனின்‌ உடல்‌ - மனோநிலைகளைப்‌ பொறுத்தது. . 
பள்ளி செல்லாத மாணவனானால்‌ பகலில்‌ ஓரிரு மணி நேரம்‌ தூங்கி விழிப்‌ 
பது நல்லது. . பள்ளி செல்பவனும்‌ விடுமுறை நாளில்‌ இப்படி நிர்ப்பம்த 
மாக ஓய்வு எடுப்பது நல்லது. 


குழந்தைப்‌ பருவத்திலிருந்து மெலிந்த தேகவாகுள்ளவனாயிருந்து 
வளர வளர ஒரே சீராக எடை கூடி, வேறு தொல்லையற்றிருந்தால்‌ 
அவனைப்பற்றிக்‌ கவலைப்படாமலிருப்பதே நல்லது. 


K 


180 ஆரோக்கியம்‌-- 
எள்ளு 


இந்தியாவில்‌ பெருமளவில்‌ பயிரிடப்பெறும்‌ ஒரு சிறு செடியின்‌ 
விதை இது. ஓராண்டு கால வாழ்வுள்ள இதன்‌ செடி 1- 2 அடி உயரம்‌ 
வளரும்‌. விதையின்‌ நிறத்தைக்கொண்டு மூவகைப்படும்‌. வெள்ளை 
எள்ளு, செவ்வெள்ளு, கரு எள்ளு என. செவ்வெள்ளு ராம்தில்‌ என 
இர்காட்களில்‌ அதிகம்‌ பயிரிடப்பெறுகிறது. வெள்ளை எள்ளில்‌ எண்‌ 
ணெய்‌ அதிகம்‌, எனினும்‌ கருப்பு எள்ளும்‌ அதன்‌ எண்ணெய்யுமே 
அதிகம்‌ உணவுப்‌ பொருளாகவும்‌ மருந்துப்‌ பொருளாகவும்‌ பயன்பெறு 
கிறது. விதையிலிருந்து 50-60 சதவிகிதம்‌ எண்ணெய்‌ எடுக்க முடிகிறது. 


சுவையில்‌ லேசான கசப்பு துவர்ப்புடன்‌ கூடிய இனிப்புடன்‌ ஜீர்ண 
நிலையில்‌ இனிப்பாக மாறும்‌ தன்மையுடன்‌ கூடியது. உடலுக்கு நெய்ப்பும்‌ 
சூடும்‌ தரக்கூடியது. உடலைக்‌ கனக்கச்‌ செய்யும்‌. தோலுக்கும்‌ பற்களுக்‌ 
கும்‌ கேசங்களுக்கும்‌ உறுதி தரக்கூடியது. உறுப்புகளுக்குப்‌ பலமும்‌ சுறு 
சுறுப்பும்‌ தரும்‌. வேக்காளத்தைக்‌ குறைத்து அ௪சதியைப்‌ போக்கித்‌ தசை 
களுக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்ட வல்லது. மூளைக்குத்‌ தெளிவைத்‌ தரும்‌. நல்ல 
பசியைத்‌ தூண்டும்‌. ' மலத்தை இறுக்கும்‌. . வாயுவால ஏற்படும்‌ திமிர்ப்பு, 
விறைப்பு, வலி முதலியவைகளைக்‌ குறைக்கும்‌. ஸ்திரீகளின்‌ கர்ப்பாசயத்‌' 
துவாரத்தில்‌ ஏற்படும்‌ வரட்சியால்‌ ஏற்படும்‌ வலியைக்‌ குறைக்கும்‌. 


எள்ளு நல்ல உணவுப்‌ பொருள்‌. எள்ளுப்பொடி சேர்ந்த அன்னம்‌ 
வயிற்றில்‌ ஏற்படும்‌ கொதிப்பு இசிவு வலி இவைகளைப்‌, போக்கும்‌. நல்ல 
பலம்‌ தரக்கூடியது. வெல்லப்‌ பாகுடன்‌ இதைக்கூட்டி எள்ளுருண்டை, 
கொழுக்கட்டை முதலிய தின்பண்டங்கள்‌ தயாரிப்பர்‌. எள்ளை உணவில்‌ 
சேர்ப்பதால்‌ தன்னலம்‌ பாராமல்‌. பிறர்க்காக உழைக்கும்‌ மனப்பான்மை 
வளரும்‌ என்பர்‌. மன வெறியை அடக்க வல்லது. 


எள்ளையும்‌ வெல்லத்தையும்‌ சேர்த்து இடித்து வாயில்‌ வெகுநேரம்‌ 
வைத்திருந்து குதப்பி துப்ப வாய்ப்புண்‌ ஆறும்‌. 

எள்ளை இடித்துத்‌ தூளாக்கி வெண்ணெய்யுடன்‌ சேர்த்துச்‌ சாப்பிட . 
ரத்த மூலத்திலிருந்து ரத்தம்‌: விழுவது நிற்கும்‌. மலம்‌ சிக்கலில்லாமல்‌ 
வெளியாகும்‌. மூலவேதனை குறையும்‌. பற்கள்‌ எகிறுகள்‌.தாடை இவை 
களில்‌ பலக்குறைவுள்ளவர்‌ விதையை மென்று குதப்பிக்கொண்டிருப்ப 
தாலும்‌ நல்லெண்ணெய்யை வாயிலிட்டுக்‌ குதப்பிக்‌ கொண்டிருப்பதாலும்‌ 
நன்மை பெறுகிறார்கள்‌. மூளைக்களைப்புள்ளவர்கள்‌ எள்ளை அதிகமாக 
உணவில்‌ சேர்ப்பது ஈல்லது. அதிக அளவில்‌ சிறுநீர்‌ வெளியாகும்‌ 
நீரழிவு கோயில்‌ எள்‌ கலந்த உணவு நீரின்‌ அளவைக்‌ குறைக்கிறது. 
பலத்தைத்‌ தருகிறது. சிறு நீருடன்‌ சீழ்‌ அதிக அளவில்‌ வெளியாகு 
பவர்களும்‌ இதனால்‌ நன்மை அடைவர்‌. . 


ஆகஸ்டு-1980 எள்ளு 2 181 


மாதவிடாய்‌ சரியே ஆகாதமாதர்களும்‌, வயது வந்தும்‌ பூப்படையாத 
கன்னியரும்‌ மாதவிடாய்‌ காலங்களில்‌ கடும்‌ வயிற்றுவலியால்‌ துன்புறு 
பவர்களும்‌, பிரசவித்த பின்‌ தாய்ப்பால்‌ குறைவாக உள்ளவர்களும்‌ எள்‌ 
ரூடன்‌ கூடிய உணவால்‌ நல்ல பலன்‌ பெறுவர்‌. எள்ளை ஊறவைத்த 
ஜலத்தைச்‌ சாப்பிட உதிரச்‌ சிக்கலைப்‌ போக்குகிறது எள்ளையும்‌ கருஞ்‌ 
ஜீரகத்தையும்‌ கஷாயமாக்கிச்‌ சாப்பிட உதிரச்சிக்கல்‌ வலி குறைகிறது. 
எள்ளுருண்டை, எள்ளும்‌ உளுந்தும்‌ சேர்ந்த கொழுக்கட்டை இவைகளைத்‌ 
தொடர்ந்து கொடுக்க பூப்பு சீக்கிரம்‌ ஏற்படுகிறது, ஒரு பிடி எள்ளை 
இடித்துத்‌ தூளாக்கி வென்னீரில்‌ கலந்து அகண்ட பேஸினில்‌ விட்டு 
இதமான. சூட்டில்‌ இடுப்புமாத்திரம்‌ நனையும்படி (கால்களை வெளியே 
வைத்து) உட்கார்ந்திருக்கச்‌ சூதகக்‌ கட்டு வலி நீங்கும்‌. எள்ளின்‌ கஷா 
யத்தால்‌ இடுப்பு அடிவயிறுகளில்‌ ஒத்தடம்‌ கொடுக்கலாம்‌. விதையைத்‌ 
தூளாக்கித்‌ தனித்து 6-7 டெஸிக்ராம்‌ அளவு பனை வெல்லத்துடன்‌ உட்‌ 
கொள்ளக்கொடுப்பதும்‌ உண்டு. பணைவெல்லம்‌ எள்ளு கருஞ்சீரகம்‌ இம்‌ 
மூன்றும்‌ மாதவிடாய்‌ காலத்திய வலி கடுப்பு உதிரச்சிக்கல்‌ பலவகை 
களில்‌ உதவுகின்றது. 


எள்ளை அதிக அளவில்‌ உணவாகப்‌ பயன்‌ படுத்தும்போது சில கேடு 
களும்‌ விளையும்‌, இது சீக்கிரம்‌ ஜீர்ணமாகக்‌ கூடியதல்ல. ஆகவே 
அஜீர்ண உபத்திரவங்கள்‌ வருமளவிற்குத்‌ தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. 
காரமான மருந்துகள்‌ ரஸம்‌ கந்தகம்‌ பாஷாண வகை சேர்ந்தவை 
இவைகளை முறித்துவிடும்‌. அத்தகைய மருந்துகளைச்‌ சாப்பிடும்போது 
எள்ளையும்‌ ஈல்லெண்ணெய்யையும்‌ தவிர்க்கச்‌ சொல்வதுண்டு. சங்கீதக்‌ 
காரர்கள்‌ விரும்பும்‌ தொண்டையின்‌ மென்மையையும்‌ இனிமையையும்‌ 
இது குறைத்துவிடும்‌: வரட்சி காரணமாக அல்லாமல்‌ கரப்பான்‌ முதலிய 
வைகளால்‌ தோலில்‌ ஏற்படும்‌ அரிப்பு கினப்பு இவைகளை இது அதிகப்‌ 
படுத்தும்‌. ! ட்‌ 
எள்ளின்‌ எண்ணெய்க்கும்‌ இத்தனை குணங்களும்‌ உண்டு. உள்ளுப 
யோகத்தைப்‌ போல மேலுபயோகத்தில்‌ இதன்‌ சிறப்பு அதிகம்‌. சீக்கிரம்‌. 
“தோலின்‌ -வழியே ஊடுறுவி கொழுப்பு வியர்வை பித்த கோளங்களின்‌ 
அழற்சியையும்‌ அயர்வையும்‌ போக்கி வியர்வையைச்‌ சரியே வெளியாக்கி 
தசைகளில்‌ தேவையற்ற மலப்பொருள்கள்‌ தங்காமல்‌ அகற்றித்‌ தசை 
களுக்குப்‌ பலமும்‌ தோலுக்கு மென்மையும்‌ காந்தியும்‌ மயிர்க்கால்களுக்குத்‌ 
திடமும்‌ கேசங்களுக்குக்‌ கருமையும்‌ தருவதால்‌ எண்ணெய்க்‌ குளிக்கு மிக 
ஏற்றதாகின்றது. உணர்ச்சிக்‌ கொந்தளிப்பால்‌ ஏற்படும்‌ நரம்பு முறுக்கு 
தசை இசிவு முதலானதைத்‌ தளர்த்திச்‌ சுறுசுறுப்பும்‌ புத்தணர்ச்சியும்‌ 
தரும்‌ அப்பியங்கத்திற்கு இது முக்கிய சாதனமாகிறது. கண்களுக்குக்‌ 
குளிர்ச்சி, தசைகளுக்குப்‌ பலம்‌, தோலுக்கு மென்மை பளபளப்பு, உடலுக்கு 
“ஆரோக்கிய உணர்ச்சி இத்தனையும்‌ ஈல்லெண்ணெய்க்குளியால்‌ ஏற்படு 
கிறது. இதைத்‌ தினமும்‌ தலைக்கும்‌ கால்களுக்கும்‌ காதுக்குமிட்டுத்‌ 


182 கூை கக்கிழங்கு - ஆரோரூட்மா ஆரோக்கியம்‌ 


தேய்த்துக்‌ குளிக்க ஆரோக்கியம்‌ நிலைக்கிறது. ஒரு வருஷத்திற்கு 
இரண்டு வயது கூடும்‌. இக்காலத்திய தளர்ச்சி எண்ணெய்க்குளி தவறாது 
செய்து கொள்பவர்களை வந்தடைவதில்லை. காங்கை, வரட்டிருமல, 
ஓயாச்சளி, தலைவலி, காதுவலி முதலியவை பாதிப்பதில்லை. 


பித்த நீர்‌ கொதித்து ஏற்படும்‌ அக்கி, கஞ்சிக்‌ கொப்புளம்‌, கரப்பான்‌, 
மேககீர்‌ ஊரல்‌ போன்ற சில தோல்‌ நோய்களிலும்‌ காரமான மருந்துகள்‌ 
சாப்பிடும்போதும்‌ நல்லெண்ணெய்‌ நீக்கச்‌ சொல்வது வழக்கம்‌. இந்த 
எண்ணெய்‌ உஷ்ண குணமுள்ளதால்‌ தோலில்‌ பித்த அழற்சியை அதிகப்‌ 
படுத்திக்‌ கசிவை அதிகமாக்கும்‌. வேக்காளம்‌ அதிகமாகும்‌. மருந்து 
களின்‌. சக்தியையும்‌ முறிக்கும்‌. இத்தகைய விசேஷ நிலைகளில்‌ தவிர 
மற்றபோது இதன்‌ உபயோகம்‌ வைத்தியரின்‌ உதவியை நாடும்‌ நிலைகளை 
அடிக்கடி ஏற்படுத்தாது. வைத்தியருக்குக்‌ கொடுப்பதை வாணியருக்குக்‌ 
கொடு என்ற பழமொழி இன்னும்‌ அனுபவத்திலுள்ளதே, எண்ணெய்க்‌ 
குளி தவறாதவர்களைவிட எண்ணெய்க்குளியைத்‌ தவிர்‌ த்தவர்களே அதிகம்‌ 
டாக்டர்கள்‌ வீட்டில்‌ காணப்படுகின்றனர்‌, 


Xk 


கூகைக்கீழங்கு - ஆரோரூட்மா 


மஞ்சள்‌ இனத்தைச்‌ சார்ந்த இந்தச்‌ செடியின்‌ கிழங்கு சிறந்த 
உணவுப்பொருளாகும்‌.. இந்தியாவின்‌ பல பாகங்களில்‌ இது பயிரா 
கிறது. முக்கியமாக தென்கன்னடம்‌ மலையாளம்‌ ஹிமாலயப்‌ பிரதேசம்‌ 
பீஹார்‌ பகுதிகளில்‌ அதிகம்‌ விளைகிறது. இதிலுள்ள மாச்சத்தும்‌ 
இனிப்பும்‌ கோந்தும்‌ வயிற்றுப்‌ போக்குள்ள நிலைகளில்‌ ஏற்ற உண ' 
வாக்குகின்றன. மழைக்காலங்களில்‌ மலைச்சாரல்களிலும்‌ அவைகளை 
யொட்டிய பகுதிகளிலும்‌ தானே விளைகின்றது. ஆனி. ஆடிகளில்‌ 
பூத்து மழைக்காலங்களில்‌ காய்க்கிறது. நன்கு முதிர்ந்த கிழங்கில்‌ 
நிறைய மாச்சத்து கிடைக்கும்‌. முதிர்ந்த கிழங்கை ஒடித்துப்‌ பார்க்க 
நடுமையத்தில்‌ நீலமாயும்‌ அதைச்சுற்றி மங்கலான நீல நிறமாயும்‌ : 
விளிம்பில்‌ வெண்மையாகவும்‌ இருக்கும்‌. நீல நிறமான வட்டத்தி: 
லுள்ளதே நல்ல சத்து நிறைவுடன்‌ முதிர்ந்த பகுதி. வெண்மையான 
பகுதியில்‌ சத்துக்‌ குறைவே. - 


இதன்‌ கிழங்கிலிருந்து ஆரோரூட்மா தயாரிக்கிறார்கள்‌. நன்றாக 
முதிர்ந்த கிழங்கைத்‌ தண்ணீரில்‌ கழுவித்‌ தோலைச்சீவி அரைத்துக்‌ 
கூழாக்கிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஓர்‌ “வாயகன்ற பாத்திரத்தில்‌ நிறைய 
தீர்விட்டு அப்பாத்திரத்தின்‌ வாய்க்கு மெல்லிய துணி வேடுகட்டி அத்‌ 


ஆகஸ்டு--1980 கூகைக்கிழங்கு - ஆரோரூட்மா 183 


துணியை நீர்‌ பரப்பின்கீழ்‌ 1-8 அங்குலம்‌ தழையவிட்டு துணியின்மேல்‌ 
கூழைக்‌ கொட்டித்‌ தேய்க்க மா "கீழுள்ள ஜலத்திலிறங்கி அடியில 
தங்கும்‌. மேல்‌ தெளிந்த ஜலத்தை வெளியாக்கி அடியிலுள்ள மென்‌ 
மையான மாவண்டலை வெயிலில்‌ உலர்த்திக்கொள்ளுவர்‌. வண்டலை 
இரண்டு மூன்று தடவை ஜலம்‌ விட்டுக்‌ கலக்தித்‌ தெளியவைத்துப்‌ பின்‌ . 
உலர்த்த மா மிக மென்மையுடன்‌ கிழங்கு நாற்றமின்று சுத்தமாகும்‌. 
இதிலும்‌ உருளைக்‌ கிழங்கின்‌ மாசேர்த்துக்‌ கலப்படம்‌ செய்வதுண்டு. 
Curcuma Leucorhiza, Curcuma Montana, Curcuma Rubescens என 
மேலும்‌ சில கூவைக்‌ கிழங்கின்‌ வகைகள்‌ சில இடங்களில்‌ கிடைக்‌ 
கின்றன. இவைகளின்‌ மாவும்‌ இதே குணமுள்ளதே, இன்று இது 
மருத்துவ உணவாக நாடு முழுவதும்‌ விற்பனையாகிறது. 


மாவை ஜலத்தில்‌ கரைத்துக்‌ .கொதிக்கவைத்துக்‌ கஞ்சியாக்கி 
வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மிகுந்த நிலைகளில்‌ அதிகமாகக்‌ கொடுக்‌. 
கின்றனர்‌. கூழாக்கியும்‌ பலகாரங்களாக்கியும்‌ கொடுக்க ஜீர்ண சக்தி 
மெலிந்த குழந்தைகள்‌ சீக்கிரம்‌ புஷ்டி பெறுகின்‌ றனர்‌. 


இதன்‌ கஞ்சி இனிப்புச்‌ சுவையும்‌ சீத குணமும்‌ உள்ளது. வரட்சி 
தரும்‌, புண்ணை ஆற்றும்‌. உடலுக்குப்‌ பலம்‌ தரும்‌. கடுமையான 
வயிற்றுப்போக்கு, சீதபேதி, ரத்தக்‌ கடுப்பு, சிறுநீர்‌ எரிச்சல்‌, சிறுநீர்‌ 
கட்டு, உள்ளெரிவு, மார்பகத்தில்‌ எரிச்சல்‌ வரட்சியுடன்‌ காணும்‌ 
இருமல்‌, காங்கை இவைகளில்‌ மிக நல்லது. வாயுவை மேல்நோக்கி 
யும்‌ கீழ்நோக்கியும்‌ ஏப்பம்‌, கீழ்வாயு மூலமாக அகற்றி வயிற்று 
உப்புசம்‌ கனத்தைக்‌ குறைக்கும்‌. சிறுநீரைப்‌ பெருக்கும்‌, குடல்‌ 
புண்ணை ஆற்றி மலத்தை வெளியாக்கும்‌. உறுத்தல்‌ உணர்ச்சியை 
மட்டுப்படுத்திப்‌ பேதியை நிறுத்தும்‌. குறைந்த .பசி ஜீர்ண சக்தி 
உள்ளவனுக்கு ஜீர்ணமாகும்‌. எரிச்சல்‌ ஜ்வரத்தைக்‌ குறைக்கும்‌. 
மேல்‌ வயிற்றில்‌ .வாயு அழுத்தத்தால்‌ ஏற்படும்‌” ஹிருதய வலியிலும்‌ 
ரக்த பித்தத்திலும்‌ சிறந்தது. மூத்திரக்‌ குண்டிக்காய்‌ (கிட்னி) அழற்சி 
யிலும்‌ நீர்ப்பை வீக்கத்திலும்‌ மிகவும்‌ ஏற்ற உணவு, நீர்த்து வெளி 
யாகும்‌ சுக்கிலத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌. ்‌ 

நீர்த்த கஞ்சி நோய்‌ நிலைகளில்‌ நல்லது, பால்‌ அல்லது மோர்‌ 


சேர்த்தும்‌ கொடுக்கலாம்‌. கெட்டியான கி. அல்லது கூழும்‌ மாப்‌ 
பணியாரங்களும்‌ புஷ்டி தரக்கூடியவை. 


x 


ஆகஸ்டு 1980, 185 
ஹிருதய நோய்‌ அபாயம்‌ 


ஹிரறாதய ரக்தக்‌ குழாய்கள்‌ அடைப்பால்‌ ஏற்படும்‌ அபாயம்‌ வர 
வர தொத்து நோயாகப்‌ பெருமளவு பாதிப்பது அதிகரிக்கிறது. நடு 
வயதினருக்கு இதனால்‌ ஏற்படும்‌ அபாயம்‌ அதிகமாகிறது. இந்நோய்‌ 
ஏன்‌ இப்படி அதிகமாகிறது என்றோ எதனால்‌ விளைகிறது என்றோ திட்ட 
மாகக்‌ ச றிப்பிட முடியாத போனாலும்‌ இதைத்‌ தடுக்க ரத்தக்‌ கொதிப்‌ 
பைத்‌ தரும்‌ உணவுகளைத்‌ தவிர்த்து சாத்வீக உணவு ஏற்பது, நல்ல 
தேகப்பயிற்சி, புகைப்பதை நிறுத்துவது இம்‌ முன்றும்‌ முக்கியமாக 
உதவும்‌. 

எத்தனை நோம்‌ தூங்குவது? தினமும்‌. இரவில்‌ சராசரி ஏழு மணிக்கு 
மேற்படாமல்‌ தூங்குபவர்களைவீட, பத்து மணி நேரமும்‌ அதற்கு 
மேலும்‌ தூங்க பவர்கள்‌ ஹிருதய நோயாலோ, பக்ஷவாதம்‌ முதலிய 
தாலோ அதிகம்‌ பாதிக்கப்படுகிறார்கள்‌, தூக்கக்‌ குறைவு எப்படி 
பாதிக்குமோ அப்படியே அதிகத்‌ தூக்கமும்‌, இப்படி இவர்கள்‌ 10 
மணி நேரமும்‌ அத்ற்கு மேலும்‌ தூங்குவதே நோயின்‌ அறிகுறியா 
அல்லது அது நோய்க்குக்‌ காரணமா என்பதை இன்னம்‌ தீர்மானிக்க 
முடியவில்லை, அதாவது வரப்போகும்‌ நோயின்‌ முன்‌ விளைவாக இவர்‌ 
கள்‌ தாம்‌ விரும்பாமலேயே தூங்குகிறார்களா ? அல்லது இந்தத்‌ தூக்‌ 
கத்தை: இவர்கள்‌ விரும்பினால்‌ தடை. செய்ய முடியுமா? தடை செய்‌ 
வதால்‌ வியாதி வராமல்‌ தடுக்க முடியுமா ? என்பது புரியவில்லை. 

சிகாட்டின்‌ புகை : புகைபிடிப்பதற்கும்‌ புற்றுநோயுக்கும்‌ உள்ள. 
தொடர்பின்‌ நெருக்கம்‌ நன்கு புலப்படுகிறது. அதிலும்‌ வாய்‌, 
தொண்டை, அன்னக்குழாய்‌ (ஈஸாஃபாகஸ்‌), க்லோமம்‌ (பாங்கிரி 
யாஸ்‌) இவைகளில்‌ ஏற்படும்‌ புற்றுநோய்க்கும்‌ சிகரெட்‌ புகைக்கும்‌ 
உள்ள தொடர்பு மிக நெருக்கமுள்ளது. இரைப்பையில்‌ வரும்‌ புற்று 
நோயுடன்‌ இதற்குத்‌ தொடர்பு அத்தனை தீர்மானமாகத்‌ தெரியவில்லை. 
பஸ்தி (ப்ளாடர்‌)யில்‌: ஏற்படுவதுடன்‌ உள்ள தொடர்பும்‌ புலப்பட்டா 
லும்‌ அதற்குப்‌ புகைப்பது காரணமாகுமா என்பது தீர்மானிக்கப்பட 
வில்லை. புகை பிடிக்காதவர்களைவிட புகை பிடிப்பவர்களே ஹிருதயத்‌ 
திற்குப்‌ போஷணை அளிக்கும்‌ ரத்தக்குழாய்‌ அடைப்பால்‌ அதிகம்‌ 
அவதியுறுகிறார்கள்‌ என்பதும்‌ நிரூபணமாகி வருகிறது புகைபிடிப்‌ 
பதை நிறுத்தியவுடன்‌ நோயின்‌ கடுமை குறைவதும்‌ இதையே உறுதிப்‌ 
படுத்துகிறது. மூளை - மூளையிலுள்ள ரத்த ஓட்டம்‌ ஹிருதயத்திற்குப்‌ 
போஷணை அளிக்கும்‌ ரத்த ஓட்டம்‌ இவ்வளவிலும்‌ புகைபிடிப்பால்‌ 
ஏற்படும்‌ சிரமத்தை உணர முடியும்‌ என்று முடிவாகிறது. 


வெளிநாட்டில்‌ ஒரு பெரிய சிகரெட்‌ ஸ்தாபனம்‌. டாக்டர்கள்‌ 
நிபுணர்கள்‌ சிகரெட்‌ பற்றி வெளியிடும்‌ கருத்துக்கள்‌ அவர்களுக்குப்‌ 


186 ஹிருதய நோய்‌ அபாயம்‌ ஆரோக்கியம்‌ 


பெருத்தத்‌ தலைவலியை உண்டாக்கிற்று. சிகரெட்டால்‌ நோய்‌ வீளைவ 
தில்லை என்று விளம்பரம்‌ செய்ய ஏதேனும்‌ தகவல்‌ கிடைக்குமா என்று 
தேடப்‌ பல நிருபர்கள்‌ அனுப்பப்பட்டார்கள்‌, ஒரு நிருபருக்கு திடீ 
ரென அதிருஷ்டம்‌. 15 வயது முதல்‌ இடைவிடாமல்‌ சிகரெட்‌ பிடிப்‌ 
பவர்‌ தற்போது வயது 85: ஆக 70 வருஷங்கள்‌ சிகரெட்‌ பிடித்தும்‌ 
வாழ்பவர்‌ ஒருவர்‌ பற்றிச்‌ செய்தி கிடைத்தது. அவரைத்‌ தேடிப்‌ 
பிடித்து சிகரெட்‌ கம்பெனியின்‌ கார்யாலயத்திற்கு அழைத்து வந்து 
விட்டார்‌. நிருபருக்குப்‌ பெரும்‌ வெகுமதி கிடைத்தது கிழவருக்கு 
நல்ல வரவேற்பு. அவரை டெலிவிஷனில்‌ நிறுத்திப்‌ பேட்டி காண 
ஏற்பாடாகியது. பேட்டிக்கு எப்போது செளகரியம்‌ என்று 'கிழவரைக்‌ 
கேட்டனர்‌. மறுநாள்‌ மாலை செளகர்யம்‌ என்றார்‌ கிழவர்‌: கம்பெனி 
யாரின்‌ பரபரப்பு காரணமாக மறுநாள்‌ காலையிலேயே பேட்டியை 
வைத்துக்கொள்ள நிர்ப்பந்தித்தனர்‌. கிழவர்‌ தாம்‌ மறுப்பதின்‌ 
காரணத்தை வெளியிட நேரிட்டது. சென்ற அறுபதாண்டுகளாகத்‌ 
தினமும்‌ காலையில்‌ அவரை வரட்டு இருமல்‌ வாட்டுமாம்‌. வயது ஏற 
ஏற வரட்டிருமல்‌ கடுமையாகிவிட்டதாம்‌. இப்போதெல்லாம்‌ விடியற்‌ 
காலை ஆரம்பித்து பிற்பகல்‌ -2 - 3 மணி வரை சரியான மூச்சுக்கூட 
விடமுடியாமல்‌ வேறு உணவோ பானமோ அருந்தக்கூட முடியாமல்‌ 
இருமல்‌ வதைச்கிறதாம்‌, எந்த்‌ மருந்திற்கும்‌ கட்டுப்படுவதில்‌ யாம்‌. 
மாலை வேளையில்‌ ஏதோ சற்று நிம்மதி கிடைக்கிறதாம்‌. டாக்டர்கள்‌ 
சிகரெட்டை நிறுத்தச்‌ சொன்னார்களாம்‌. இவரால்‌ அதைவீட, முடிய 
வில்லையாம்‌. சிகரெட்டின்‌ மேல்‌ உள்ள இந்த ஆசையை வெளியிட 
டெலிவிஷன்‌ பேட்டியை எதிர்பார்த்தாராம்‌ அந்தக்‌ கிழவர்‌, சிகரெட்‌ 
கம்பெனி அந்தக்‌ கிழவரை என்ன செய்திருக்கும்‌ ? 


ஹிருதய நோய்‌ என்றவுடனேயே ஓய்வும்‌ பத்மம்‌ தான்‌ 
இனிக்‌ கதி என்று நினைப்பவருண்டு, மிகச்சில நிலைகளில்‌ தான்‌ பூர்ண 
ஓய்வு தேவை. பொதுவாக சுறுசுறுப்பாக வாழ்க்கை முறையை 
அமைத்துக்‌ கொள்வதே நல்லது. ஹிருதய நோய்‌ தற்காலிகமான 


தாய்‌ இருக்கலாம்‌ சோம்பலும்‌ அதிக ஓய்வும்‌ பொது, ஆரோக்கியத்‌ 
தையே குறைத்துவிடலாம்‌. 


உடல்‌ உழைப்போ மூளை உழைப்போ தனியாக ஹிருதய நோய்க்‌ 
குக்‌ காரணமாவதில்லை. மனோ நிலைக்கோளாறோ ' அதிர்ச்சியோதான்‌ . 
பெரும்பாலும்‌ ஹிருதய நோய்க்குக்‌ காரணமாகின்றது. 

ஹிருதய நோயுள்ளவர்கள்‌ நடமாடிக்கொண்டே இருந்தால்‌ அதிக 
சிரமப்படுவதில்லை, வெகுநேரம்‌ ஒரு நிலையில்‌ -நின்றுகொண்டிருந்‌ 
தால்‌ அவர்களுக்குச்‌ சிரமம்‌ அதிகமாகும்‌. 


த்க்‌ பு கால்களையும்‌ இயக்கிக்கொண்டே இருப்பதால்‌ ஹீரு 
தயத்தின்‌ தசைகளுக்குத்‌ தேவையான : ரத்த ஓட்டம்‌ கிடைத்துக்‌ 


ஆகஸ்டு--1980 வாழ்வின்‌ குறிக்கோள்‌ 187 


கொண்டே இருக்கும்‌, ஆகவே கைகால்களை இயக்கிக்கொண்டே 
இருப்பது நல்லது. 

புதிது புதிதாக அதிர்ச்சியும்‌ மனக்‌ கோளாறும்‌ வராத பக்ஷத்தில்‌ . 
தானே ஹிருதய வியாதி குணமடைந்து விடுகிறது. சுவாஸாசய 
நோய்களும்‌ ரத்தக்‌ குறைவுமே பெரும்பாலான ஹிருதய குச்‌ 
காரணம்‌. 


ஹிருதய நோய்க்கான தனிப்பட்ட மருந்துகள்‌ தொடர்ந்து எத்‌ 
தனை நாள்‌ சாப்பிட்டாலும்‌ நோய்‌ குணமடைவதில்லை. மன க்‌ 
உடல்‌ நிலையும்‌ பொதுவாகச்‌ சீரடைந்த பின்னரே ஹிருதயம்‌ கு 
மடைகிறது. 

வெறும்‌ வயிற்றில்‌ காலையில்‌ காலாற உலாவி வருவது மிகவும்‌ 
உதவுகிறது. கூடியவரை நடையைக்‌ குறைக்கக்கூடாது. எதற்கும்‌ 
வாஹன உதவியும்‌ சோம்பலுமே எதிர்பாராத அதர்‌ எளிதில்‌ 
ஹிருதயம்‌ பாதிக்கப்பெறக்‌ காரணமாகிறது. 


உடல்‌ உழைப்பாளியின்‌ ஹிருதயம்‌ சோம்பி வாழ்க்‌ ஹீரு 
தயத்தைவிட 15 ஆண்டுகளாவது யெளவன முடையதாக இருக்கும்‌. 
உடல்‌ உழைப்பு ரத்தத்தில்‌ கொழுப்புத்‌ தடிப்பதைக்‌ குறைக்கும்‌, : 
ஹிருதய நோயே வராமல்‌ பாதுகாக்கும்‌. உடலை அசைக்காமல்‌ உள்ள' 
சோம்பேறி வாழ்வைப்போல மனிதனைப்‌ பலவீனப்‌ படுத்துவதும்‌ 
அழிப்பதுமான தொன்றும்‌ உலகில்‌ இல்லை, 


ர்‌ 
்‌.. வாழ்வின்‌ குறிக்கோள்‌ 


. அமைதியும்‌ பண்பும்‌ -நிறைந்த சமுதாயம்‌ வாழ்வதன்‌ குறிக்கோளைப்‌ 
. பற்றிச்‌ , சிந்தித்து அதை அடைய முற்படுகிறது. சமுதாயத்திடையே 
சிக்கலான சூழ்நிலை ஏற்படும்போது குறிக்கோள்‌ என ஒன்று தேவை 
என்பதையே மறந்து - நேற்று என்று ஒன்று இருந்ததில்லை ; காளை என்‌ 
பதும்‌ கிடையாது ; எல்லாம்‌ இன்றே இப்பொழுதே என வெறிகொண்டு 
லட்சியத்தையும்‌ அதை அடையத்தக்க சுமுகமான பாதையையும்‌ மதிக்‌ 
காமல்‌ சீறுகிறது. அந்நிலையில்‌ சமுதாயமே அழிந்துவிடுமோ என்ற பீதி 
தோன்றுகிறது. இயற்கை இந்நிலையை நீடிக்க விடுவதில்லை. வெளித்‌ 
தோன்றும்‌ ர்‌ அடியில்‌. அமைதியான சூழ்நிலையும்‌ அமையச்‌ 
செய்கிறது. 
நேற்றும்‌ காளையும்‌ : இல்லாத சமுதாயம்‌ முன்னேற்றமடையாது. 
நாளக்கென ஏதேனும்‌ செய்ய விரும்பும்போது அந்தச்‌ செயல்‌ இன்றன 
வில்‌ பயன்‌.தராமல்‌ போகும்‌. இதனால்‌ திடம்‌ குன்றாமல்‌ நாளையை மதித்துச்‌ . 


188 வாழ்வின்‌ குறிக்கோள்‌ ஆரோக்கியம்‌-- 


செயலாற்றத்‌ துணிபவனே தாரதர்சி. . இவனைத்தான்‌ விஞ்ஞானி என்று 
உலகம்‌ மதிக்கிறது. இன்றை மட்டும்‌ உணரும்‌ நாம்‌ காளையைப்பற்றி 
மதிக்காமல்‌ பொழுதை விணடிக்கையில்‌ பிறருக்காக ஒருவன்‌ சனது 
இன்றை வீணடித்து நாஃ£யைப்‌ படைக்கிறானல்லவா ? 


சரித்திர காலத்திலிருந்தே பிறர்‌ நலத்திற்காகத்‌ தன்னலத்தைப்‌ 
பாராட்டாத ஒரு சிலர்‌ முற்பட்டதால்தான்‌ விஞ்ஞான வளர்ச்சி இக்கிலை 
அடைந்திருக்கிறது. விஞ்ஞான சிருஷ்டிக்குள்‌ ஆரோக்கியப்‌ பாதுகாப்பு 
முதலிடம்‌ பெறுகிறது. காயமாவது பொய்யடா ! காற்றடைத்த பையடா 
என்று கூறும்‌ வேதாந்தியும்‌ காற்றுள்ளபோதே தாற்றிக்கொள்ள 
வேண்டுமென்ற விரைவு மனப்பான்மையுடன்‌ ஆத்ம சித்தி பெறக்‌ - காய 
சித்தியை முதலில்‌ அரும்பாடுபட்டு சாதித்துக்கொள்கிறான்‌. ஸ்ரீ கோவிந்த 
பகவத்‌ பாதர்‌ ஆதி சங்கரரின்‌ குரு. அவரது காயசித்தி நூல்‌ ரஸஹ்ருதய 
மென்பது. உடலை ஜரையும்‌ மரணமும்‌ தீண்டாமல்‌ விரும்புமளவு ஆயுளை 
மீட்டி அதற்குள்‌ பேரறிவு பெற்று ஜீவன்‌ முக்திபெறுவது என்ற குறிக்‌ 
கோளுடன்‌ உடலில்‌ ஈரையும்‌ திரையும்‌ மரணமும்‌ அகல உதவும்‌ ரசசித்தி 
என்றோர்‌ ரஸாயன முறை பற்றிய நூல்‌ அது. காய கல்பத்திற்கான 
'ரசசித்தியில்‌ ஈடுபடுபவனின்‌ குறிக்கோள்‌ என்ன என்பதை ஸ்ரீ கோவிந்த 
பகவத்பாதர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
ரஸ பந்தச்ச ஸ தந்ய: 
ப்ராரம்பே யஸ்ய ஸததமிவ கருணா 
ஸித்தே ரஸே கரிஷ்யே 
மஹீமஹம்‌ நிர்ஜராமாணாம்‌. 


3 எப்போதும்‌ தரளமாக ஓடும்‌ பாதரசத்தைக்‌. கட்டுவது என்பது 

மிகவும்‌ போற்றத்தக்கதோர்‌ விஞ்ஞானப்‌ பணி கடும்‌ உழைப்பால்‌ 
அடையத்தக்கது. அதன்‌ நடுவே உழைக்கும்‌ விஞ்ஞானிக்குப்‌ பல 
வகையில்‌ இடர்கள்‌ ஏற்படலாம்‌. ஆனால்‌ அவைகளைப்‌ பொருட்படுத்‌ 
தாமல்‌ குறிக்கோளில்‌ அவன்‌ வைக்கும்‌ பற்றும்‌ பிடிப்பும்‌ உலக மக்களின்‌ 
ஆரோக்கியம்‌ பற்றிய அவனது கருணை மனப்பான்மையால்‌ ஏற்பட்டது. 
அப்படி அவன்‌ ரசசித்தி பெற்றால்‌ அவனால்‌ உலகமாந்தர்‌ “அனைவரும்‌ 
கரைதிரை மூப்பின்றி அகால மரணமின்‌ றி வாழ முடியுமல்லவா ? அதனால்‌ 
அவனது ரசக்கட்டு முயற்சிக்குக்‌ கருணையே தூண்டுகோலாவதால்‌ 
அவள்‌ முயற்சி போற்றத்தக்கது... 


தன்னலம்‌ பாராது மன்னுயிர்‌ நலம்‌ பாராட்டும்‌ தன்மை படைத்த 
வனே விஞ்ஞானி. அத்தகைய விஞ்ஞானிகளுக்கு இக்காலத்திலும்‌ பஞ்ச 
மில்லை. கிங்கம்‌ புலி கரடி போன்ற கொடிய விலங்குகள்‌ உள்ள 
காட்டிலே மானும்‌ கிளியும்‌ தோன்‌ வில்லையா ? 


% 


பூ 


AROGYAM AUGUST 1980 Regd. No. M, 7674 
pT 


சிருச்சி ஆயுர்வேதிக்‌ யூனியன்‌ 


பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


(ஸ்தாபிதம்‌ 1939) 


| 


கப்கள்‌? கக்‌ ல்‌ ட ஆட்டுது த கடன த கல்‌ ண கட அன்‌ ககட்ட ல 


விறபனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
31-A, ண்னகடைத்‌ தெரு, இருச்சிரொப்பன்வி-620002. 
(போன்‌ எண்‌ : 24202) 
மருந்து தயாரிப்பு: 28-4, கென்ரைர்‌ ரேரடு, 
கிருச்சி-620017. (போன்‌ : 28660) 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு நாற்பது 
ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌... 


——~ 


ஹேமப்பீரபா தைலம்‌ 
சோடைகாலத்தில்‌ ஸ்நானத்திற்கு சிறந்த ஸ்நான தைலம்‌. 
450 ௩]. ரூ. 14-00, 225 ற]. ரூ. 7-25, 


சுகுமார. தைலம்‌ 
குமந்தைகட்கும்‌ சிறுவர்கட்கும்‌ ஏற்ற ஸ்நான தைலம்‌ 
உட்காம்கை, எரிச்சல்‌ இவைகட்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌. 
புஷ்டி பலம்‌ தரக்கூடியது. 
450 மி. ரூ. 14-00, 223 ஸஹ. ரூ. 7-25. . 


சாஸதிரீய ரீதியில்‌ தகுநத நிபுணாகளின்‌ மேறபசாஷையில 
தயாரிக்கப்பெற்ற 
மறற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. ்‌ 
வைததியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ : 
i அ மிகவும்‌ ௩ம்மிக்கையான er. 5 a 
க்ஷி இடம்‌ ப அச 
4 ‘TiS. ஈச்வரல்‌ - பதி 
பட) 
Mit சானலில்‌ வீட்ல, 


நக்‌ ல்‌ DTP ௬௧௬௧௬௧௬௯௬௫ ௬௬௬௧௯௬௮௬௭௯ மற்‌ ௬-௮ ௮.௮௮ 


பட 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi, and Published ‘by, 
Dr 2, 5, Iswaran, L.I.M. on behalf of the Ayurveda Seva SE 
27, Chinnakadai Street, Tiruchirapalli-620002, 

Editor; WV. B. Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing Editor: S. V, Radhakrishpa வேடர்‌, Ayurveda Siromant, 

7 Valdyn Visarada 


